GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 2.40 Paise . 


OF TAMILN 


TAMIL NADU 


RNMENT 


GOVERNMENT GAZETTE 


DU 


TRUTH 


PN 


IN 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 


TRIUMPHS 


No. 1 ] 


CHENNAI , WEDNESDAY , JANUARY 5 , 2022 
Margazhi 21 , Pilava , Thiruvalluvar Aandu - 2052 


Part 11 - Section 1 


Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


AGRICULTURE AND FARMERS WELFARE DEPARTMENT 


Pages . 


Notification under the Tamil Nadu Agricultural Produce Marketing ( Regulation ) Act ... 


2-6 


DTP - 11-11 


[ 


[ 1 ] 


2 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part 11 - Sec . 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


AGRICULTURAL AND FARMERS WELFARE DEPARTMENT 


Notification under the Tamil Nadu Agricultural Produce Marketing ( Regulation ) Act 


[ G.O. Ms. No. 241 , Agriculture and Farmers Welfare ( AM2 ) , 13th December 2021 , 

கார்த்திகை 27 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ] 
No. 11 ( 1 ) /AGFW/1/2022.-In exercise of the powers conferred by sub - section ( 3 ) of Section ( 7 ) of the Tamil Nadu 
Agricultural Produce Marketing ( Regulation ) Act , 1987 ( Tamil Nadu Act 27 of 1989 ) , the Governor of Tamil Nadu hereby 
accords previous approval to the Market Committees mentioned under column ( 2 ) for establishment of subsidiary markets at 
the places mentioned under column ( 4 ) within the notified market area of the Regulated Markets mentioned in column ( 3 ) of 
the Table below and directs to provide facilities for the purchase and sale of notified agricultural produces mentioned under 
column ( 5 ) of the Table below : 


THE TABLE 


S. 
No. 


Market 
Committee 


Regulated 

Market 


Subsidiary 

Market 


Notified Agricultural Produces 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


1 . 


Erode 


Anthiyur 


Burgur 


2 . 


Tiruvannamalai 


Chetpet 


Kolappaloor 


Paddy , Maize in all forms , Cholam ( Jowar ) in all forms , 
Groundnut ( Pods and Kernels ) Whole or split , Gingelly or 
Sesamum Seed or Ellu , Castor ( Pods or seeds ) , Sunflower 
seeds or Kernels , Coconut in all forms except tender 
coconut , Tobacco , Chillies or red chillies , Turmeric in all forms 
( bulb or finger ) , Sugarcane Jaggery in all forms ( Jaggery 
powder , brown sugar , etc ) , Palmgur Jaggery in all forms . 
Paddy , Varagu , Cholam ( Jowar ) in all forms , Cumbu 
( Bajra ) in all forms , Redgram ( Thuvarai ) in all forms , 
Horsegram ( Kollu ) in all forms , Groundnut ( Pods and 
Kernels ) Whole or split , Gingelly or Sesamum seed 
or Ellu , Coconut in all forms except tender Coconut , 
Chillies are red chillies , Tamarind in all forms , Sugarcane 
Jaggery in all forms ( Jaggery powder , brown sugar , etc ) . 
Paddy , Varagu , Redgram ( Thuvarai ) in all forms , Horsegram 
( Kollu ) in all forms , Groundnut ( Pods and Kernels ) Whole 
or split , Gingelly or Sesamum seed or Ellu , Coconut in 
all forms except tender coconut , Chillies or red chillies , 
Castor ( Pods or seeds ) , Tamarind in all forms , Sugarcane 
Jaggery in all form ( Jaggery powder , brown sugar , etc. ) . 
Paddy , Maize in all forms , Cholam ( Jowar ) in all forms , 
Redgram ( Thuvarai ) in all forms , Blackgram ( Ulundu ) in all 
forms , Greengram ( Pachaipairu ) in all forms , Groundnut ( Pods 
and Kernels ) Whole or split , Gingelly or Sesamum seed or Ellu , 
Coconut in all forms except tender coconut , Tobacco in all forms , 
Chillies or red chillies , Cashewnuts in all forms , Sugarcane 
Jaggery in all forms ( Jaggery powder , brown sugar , etc. ) . 


3 . 


Tiruvannamalai 


Polur 


Keloor 


4 . 


Tiruvarur 


Tiruvarur 


Peruntharakudi 


5 . 


Vellore 


Ammoor 


Kodakkal 


Paddy , Varagu , Redgram ( Thuvarai ) in all forms 
Horsegram ( Kollu ) in all forms Groundnut ( Pods and 
Kernels Whole or split , Gingelly or Sesamum seed 
or Ellu Coconut in all forms except tender coconut , 
Chillies or red chillies , Tamarind in all forms Sugarcane 
Jaggery in all forms ( Jaggery powder , brown sugar etc. ) . 


Jan. 5 , 2022 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


3 


S. 
No. 


Market 
Committee 


Regulated 

Market 


Subsidiary 

Market 


Notified Agricultural Produces 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


6 . 


Villupuram 


Villupuram 


Siruvanthadu 


Paddy , Varagu , Ragi in all forms , Cumbu ( Bajra ) in 
all forms Blackgram ( Ulundu ) in all forms , Greengram 
( Pachaipairu ) in all forms , Cowpea ( Karamani ) in all 
forms , Groundnut ( Pods and Kernels ) Whole or split , 
Gingelly or Sesamum seed or Ellu , Cotton seed , Neem 
seeds , Turmeric in all forms ( blub or finger ) , Coriander 
( Dhania seeds ) , Cashewnuts in all forms , Sugarcane 
Jaggery in all forms ( Jaggery powder , brown sugar , etc. ) . 


7 . 


Thanjavur 


Kumbakonam 


Thennur 


Paddy , Maize in all forms , Cholarn ( Jowar ) in all forms , 
Redgram ( Thuvarai ) in all forms , Blackgram ( Ulundu ) in all 
forms , Greengram ( Pachaipairu ) in all forms , Groundnut ( Pods 
and Kernels ) Whole or split , Gingelly or Sesamum seed or Ellu , 
Coconut in all forms . except tender coconut , Tobacco in all forms , 
Chillies or red chillies , Cashewnuts in all forms , Sugarcane 
Jaggery in all forms ( Jaggery powder , brown sugar , etc. ) . 
Paddy , Varagu , Blackgram ( Ulundu ) in all forms , Greengram 
( Pachaipairu ) in all forms , Cowpea ( Karamani ) in all 
forms , Groundnut ( Pods and Kernels ) Whole or split , 
Gingelly or Sesamum seed or Ellu , Cotton seed , Neem 
seeds , Turmeric in all forms ( bulb or finger ) , Coriander 
( Dhania seeds ) , Cashewnuts in all forms , Sugarcane 
Jaggery in all forms ( Jaggery powder , brown sugar , etc ) . 


8 . 


Cuddalore 


Viruthachalam 


Karuveppilan 

kurichi 


9 . 


Nagappattinam 


Sembanarkoil 


Manickapangu 


Paddy , Maize in all forms Cholam ( Jowar ) in all form Redgram 
( Thuvarai ) in all forms Blackgram ( Ulundu ) in all forms 
Greengram ( Pachaipairu ) in all forms , Groundnut ( Pods an 
Kernels ) Whole or split , Gingelly or Sesamum seed or Ellu 
Coconut in all forms except tender coconut , Tobacco in al forms , 
Chillies or red chillies Cashewnuts in all forms Sugarcane 
Jaggery in all forms ( Jaggery powder , brown sugar , etc. ) . 
Paddy , Varagu , Cumbu ( Bajra ) in all forms , Ragi in all forms , 
Blackgram ( Ulundu ) in all forms , Greengram ( Pachaipairu ) in all 
forms , Cowpea ( Karamani ) in all forms , Groundnut ( Pods and 
Kernels ) Whole or split , Gingelly or Sesamum seed or Ellu , 
Cotton seed , Neem seeds , Turmeric in all forms ( blub or finger ) , 
Coriander ( Dhania seeds ) , Cashewnuts in all forms , Sugarcane 
Jaggery in all forms ( Jaggery powder , brown sugar , etc. ) . 


10 . 


Kallakurichi 


Thiyagathurgam 


Ariyure 


C. SAMAYAMOORTHY , 
Agricultural Production Commissioner and 

Secretary to Government . 


அறிவிக்கை 


[ G.O. Ms. No. 241 , Agriculture and Farmers Welfare ( AM2 ) , 13th December 2021 , 

கார்த்திகை 27 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 
1987 ஆம் வருடத்திய தமிழ்நாடு வேளாண் விளை பொருளைச் சந்தைப்படுத்துதல் ( முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 
27/1989 ) பிரிவு 7 ன் உட்பிரிவு ( 3 ல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கீழேயுள்ள அட்டவணையின் 
கலம் ( 2 ) இல் உள்ள விற்பனைக் குழுக்களுக்கு அவற்றிக்கெதிரே கலம் ( 3 ) இல் உள்ள அறிவிக்கையிடப்பட்ட அங்காடிப் பகுதிக்குள் , கலம் 
( 5 ) இல் விவரிக்கப்பட்டுள்ள அறிவிக்கையிடப்பட்ட வேளாண் விளைபொருட்களின் வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகியவற்றிற்க்கான 
வசதிகளை அளிப்பதற்கு கலம் ( 4 ) இல் உள்ள இடங்களில் துணைச் சந்தைகளை அமைப்பதற்கு முன் அனுமதி வழங்கி இதனால் 
ஆணையிடுகிறார் . 


DTP - 11-12 


DTP - 11-11 


DTP - 11-12 


4 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.1 


அட்டவணை 


வ . எண 


விற்பனைக்குழு 


ஒழுங்கு முறை 
விற்பனைக் கூடம் 


துணைச் சந்தை 


அறிவிக்கையிடப்பட்ட வேளாண் விளை பொருட்கள் 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 


1 . 


ஈரோடு 


அந்தியூர் 


பர்கூர் 


2 . 


திருவண்ணாமலை 


சேத்துப்பட்டு 


கொழப்பலூர் 


. 


3 . 


திருவண்ணாமலை 


போளூர் 


கேலூர் 


நெல் , எல்லா வடிவங்களிலும் உள்ள மக்காச்சோளம் , எல்லா 
வடிவங்களிலும் உள்ள சோளம் , முழு அல்லது உடைக்கப்பட்ட 
வேர்கடலை ( தோலுடன் கூடியது மற்றும் தோல் நீக்கிய 
பருப்புகள் ) நல்லெண்ணெய் விதை அல்லது பேய் எள் 
அல்லது எள் , ஆமணக்கு ( தோலுடன் உள்ள மற்றும் தோல் 
நீக்கப்பட்டது ) , சூரியகாந்தி விதைகள் அல்லது கொட்டைகள் , 
தேங்காய் அனைத்து வடிவங்களிலும் ( இளநீர் நீங்கலாக ) 
அனைத்து வகையிலான புகையிலை , மிளகாய் அல்லது சிவப்பு 
மிளகாய் , எல்லா வடிவங்களிலும் உள்ள மஞ்சள் , அனைத்து 
வகை கரும்பு வெல்லம் ( வெல்லப்பொடி பழுப்பு , சர்க்கரை , 
இதரவைகள் ) அனைத்து வகை பனைவெல்லம் . 
நெல் , வரகு , எல்லா வடிவங்களிலும் உள்ள சோளம் , எல்லா 
வடிவங்களிலும் உள்ள கம்பு , எல்லா வடிவங்களிலும் உள்ள 
துவரை , எல்லா வடிவங்களிலும் உள்ள கொள்ளு முழு அல்லது 
உடைக்கப்பட்ட வேர்கடலை ( தோலுடன் கூடியது மற்றும் தோல் 
நீக்கிய பருப்புகள் ) நல்லெண்ணெய் விதை அல்லது பேய் எள் 
அல்லது எள் , தேங்காய் அனைத்து வடிவங்களிலும் ( இளநீர் 
நீங்கலாக ) மிளகாய் அல்லது சிவப்பு மிளகாய் ஆமணக்கு 
( தோலுடன் உள்ள மற்றும் தோல் நீக்கப்பட்ட ) அனைத்து வகை 
புளி , அனைத்து வகை கரும்பு வெல்லம் ( வெல்லப்பொடி , 
பழுப்பு சர்க்கரை , இதர இதரவைகள் ) . 
நெல் , வரகு , எல்லா வடிவங்களிலும் உள்ள துவரை எல்லா 
வடிவங்களிலும் உள்ள கொள்ளு முழு அல்லது உடைக்கப்பட்ட 
வேர்கடலை ( தோலுடன் கூடியது மற்றும் தோல் நீக்கிய 
பருப்புகள் ) நல்லெண்ணெய் விதை அல்லது பேய் எள் அல்லது 
எள் , தேங்காய் அனைத்து வடிவங்களிலும் ( இளநீர் நீங்கலாக ) 
மிளகாய் அல்லது சிவப்பு மிளகாய் ஆமணக்கு ( தோலுடன் 
உள்ள மற்றும் தோல் நீக்கப்பட்ட ) அனைத்து வகை புளி , 
அனைத்து வகை கரும்பு வெல்லம் ( வெல்லப்பொடி , பழுப்பு 
சர்க்கரை , இதரவைகள் ) . 
நெல் , எல்லா வடிவங்களிலும் உள்ள மக்காச்சோளம் , எல்லா 
வடிவங்களிலும் உள்ள சோளம் . எல்லா வடிவங்களிலும் 
உள்ள துவரை , எல்லா வடிவங்களிலும் உள்ள உளுந்து , 
எல்லா வடிவங்களிலும் உள்ள பச்சைப்பயறு , முழு அல்லது 
உடைக்கப்பட்ட வேர்கடலை ( தோலுடன் கூடியது மற்றும் தோல் 
நீக்கிய பருப்புகள் , நல்லெண்ணெய் விதை அல்லது பேய் எள் 
அல்லது எள் , தேங்காய் அனைத்து வடிவங்களிலும் , ( இளநீர் 
நீங்கலாக ) அனைத்து வகையிலான புகையிலை மிளகாய் 
அல்லது சிவப்பு மிளகாய் அனைத்து வகை முந்திரி பருப்புகள் , 
அனைத்து வகை கரும்பு வெல்லம் ( வெல்லப்பொடி , பழுப்பு 
சர்க்கரை இதரவைகள் ) . 
நெல் , வரகு , எல்லா வடிவங்களிலும் உள்ள துவரை எல்லா 
வடிவங்களிலும் உள்ள கொள்ளு முழு அல்லது உடைக்கப்பட்ட 
வேர்கடலை ( தோலுடன் கூடியது மற்றும் தோல் நீக்கிய 
பருப்புகள் ) நல்லெண்ணெய் விதை அல்லது பேய் எள் அல்லது 
எள் , தேங்காய் அனைத்து வடிவங்களிலும் ( இளநீர் நீங்கலாக ) 
மிளகாய் அல்லது சிவப்பு மிளகாய் அனைத்து வகை புளி , 
அனைத்து வகை கரும்பு வெல்லம் , ( வெல்லப்பொடி , பழுப்பு 
சர்க்கரை , இதரவைகள் ) . 


4 . 


4 


திருவாரூர் 


திருவாரூர் 


பெருந்தரக்குடி 


5 . 


வேலூர் 


அம்மூர் 


கொடக்கல் 


. 


Jan. 5 , 2022 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


5 


07 


வ . எண் 


விற்பனைக்குழு 


ஒழுங்கு முறை 
விற்பனைக் கூடம் 


துணைச் சந்தை 


அறிவிக்கையிடப்பட்ட வேளாண் விளை பொருட்கள் 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 


6 . 


விழுப்புரம் 


விழுப்புரம் 


சிறுவந்தாடு 


. 


7 . 


தஞ்சாவூர் 


கும்பகோணம் 


தென்னூர் 


8 . 


கடலூர் 


விருதாச்சலம் 


கருவேப்பிலங் 

குறிச்சி 


உ 


நெல் , வரகு , எல்லா வடிவங்களிலும் உள்ள கம்பு எல்லா 
வடிவங்களிலும் உள்ள ராகி , எல்லா வடிவங்களிலும் உள்ள 
உளுந்து , எல்லா வடிவங்களிலும் உள்ள பச்சைப்பயறு , 
எல்லா வடிவங்களிலும் உள்ள காராமணி முழு அல்லது 
உடைக்கப்பட்ட வேர்கடலை ( தோலுடன் கூடியது மற்றும் தோல் 
நீக்கிய பருப்புகள் ) நல்லெண்ணெய் விதை அல்லது பேய் எள் 
அல்லது எள் , பருத்தி விதைகள் , வேம்பு விதைகள் எல்லா 
வடிவங்களிலும் உள்ள மஞ்சள் , கொத்தமல்லி விதைகள் 
( தனியா விதைகள் ) அனைத்து வகை முந்திரி பருப்புகள் , 
அனைத்து வகை கரும்பு வெல்லம் ( வெல்லப்பொடி , பழுப்பு 
சர்க்கரை , இதரவைகள் ) . 
நெல் , எல்லா வடிவங்களிலும் உள்ள மக்காச்சோளம் , எல்லா 
வடிவங்களிலும் உள்ள சோளம் எல்லா வடிவங்களிலும் 
உள்ள துவரை , எல்லா வடிவங்களிலும் உள்ள உளுந்து , 
எல்லா வடிவங்களிலும் உள்ள பச்சைப்பயறு , முழு அல்லது 
உடைக்கப்பட்ட வேர்கடலை ( தோலுடன் கூடியது மற்றும் தோல் 
நீக்கிய பருப்புகள் ) நல்லெண்ணெய் விதை அல்லது பேய் எள் 
அல்லது எள் , தேங்காய் அனைத்து வடிவங்களிலும் ( இளநீர் 
நீங்கலாக ) அனைத்து வகையிலான புகையிலை மிளகாய் 
அல்லது சிவப்பு மிளகாய் அனைத்து வகை முந்திரி பருப்புகள் , 
அனைத்து வகை கரும்பு வெல்லம் ( வெல்லப்பொடி , பழுப்பு 
சர்க்கரை இதரவைகள் ) . 
நெல் வரகு , எல்லா வடிவங்களிலும் உள்ள உளுந்து எல்லா 
வடிவங்களிலும் உள்ள பச்சைப்பயறு , எல்லா வடிவங்களிலும் 
உள்ள காராமணி முழு அல்லது உடைக்கப்பட்ட வேர்கடலை 
( தோலுடன் கூடியது மற்றும் தோல் நீக்கிய பருப்புகள் ) 
நல்லெண்ணெய் விதை அல்லது பேய் எள் அல்லது எள் , 
பருத்தி விதைகள் , வேம்பு விதைகள் , எல்லா வடிவங்களிலும் 
உள்ள மஞ்சள் , கொத்தமல்லி விதைகள் ( தனியா விதைகள் ) 
அனைத்து வகை முந்திரி பருப்புகள் அனைத்து வகை கரும்பு 
வெல்லம் ( வெல்லப்பொடி , பழுப்பு சர்க்கரை இதரவைகள் ) 
நெல் , எல்லா வடிவங்களிலும் உள்ள மக்காச்சோளம் , எல்லா 
வடிவங்களிலும் உள்ள சோளம் , எல்லா வடிவங்களிலும் 
உள்ள துவரை , எல்லா வடிவங்களிலும் உள்ள உளுந்து , 
எல்லா வடிவங்களிலும் உள்ள பச்சைப்பயறு , முழு அல்லது 
உடைக்கப்பட்ட வேர்கடலை ( தோலுடன் கூடியது மற்றும் தோல் 
நீக்கிய பருப்புகள் ) நல்லெண்ணெய் விதை அல்லது பேய் எள் 
அல்லது எள் , தேங்காய் அனைத்து வடிவங்களிலும் ( இளநீர் 
நீங்கலாக ) அனைத்து வகையிலான புகையிலை மிளகாய் 
அல்லது சிவப்பு மிளகாய் அனைத்து வகை முந்திரி பருப்புகள் , 
அனைத்து வகை கரும்பு வெல்லம் ( வெல்லப் பொடி , பழுப்பு 
சர்க்கரை இதரவைகள் ) . 
நெல் , வரகு , எல்லா வடிவங்களிலும் உள்ள கம்பு எல்லா 
வடிவங்களிலும் உள்ள ராகி , எல்லா வடிவங்களிலும் உள்ள 
உளுந்து , எல்லா வடிவங்களிலும் உள்ள பச்சைப்பயறு , 
எல்லா வடிவங்களிலும் உள்ள காராமணி முழு அல்லது 
உடைக்கப்பட்ட வேர்கடலை ( தோலுடன் கூடியது மற்றும் தோல் 
நீக்கிய பருப்புகள் ) நல்லெண்ணெய் விதை அல்லது பேய் எள் 
அல்லது எள் , பருந்தி விதைகள் , வேம்பு விதைகள் , அனைத்து 
வகை புளி , கொத்தமல்லி விதைகள் ( தனியா விதைகள் ) 
அனைத்து வகை முந்திரி பருப்புகள் , அனைத்து வகை கரும்பு 
வெல்லம் ( வெல்லப்பொடி , பழுப்பு சர்க்கரை இதரவைகள் ) . 


9 . 


நாகப்பட்டினம் 


செம்பனார்கோயில் 


மாணிக்கப்பங்கு 


10 . 


கள்ளக்குறிச்சி 


தியாகதுருகம் 


அரியூர் 


. 


சி . சமயமூர்த்தி , 
வேளாண்மை உற்பத்தி ஆணையர் 

மற்றும் அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


